Kerala Gazette No. 37 dated 22nd September 2009. 
PART I 


Section iii 


AYMENTS 
नन्दन 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - சி ) துறை 

அறிக்கை 


எண் 18643 / ச . இ . சி . 2 / 2008 / சட்ட 


ம் . 


2009 ஜனவரி 5 
திருவனந்தபுரம் , 

1930 பௌஷம் 15 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின் வரும் சட்டம் 
பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . கேரள 
மாநில சட்டமன்றப் பேரவை நிறைவேற்றியபடியான மசோதாவிற்கு 2009 ஜன 
வரி 3- ம் நாள் ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சிறப்பு செயலாளர் (சட்டம்) . 


2009 - ன் சட்ட 


எண் 5 


2008 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக நிறுவன 

தொழிலாளர்கள் நலநிதி (திருத்த ) சட்டம் 


2006 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக நிறுவன தொழிலாளர்கள் 
நலநிதி சட்டத்தை திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முகவுரை - 2006- ன் கேரள கடைகள் மற்றும் வணிக நிறுவன தொழிலாளர்கள் 
நலநிதி சட்டத்தை பின்வரும் நோக்கங்களுக்காக திருத்துவது தேவையாக 
இருப்பதால் ; 


G . 7/ 2009 / DTP. 


இந்தியக்குடியரசின் ஐம்பத்தியொன்பதாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : -- 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் : - (1 ) இந்த சட்டம் 2008- ன் கேரள 
கடைகள் மற்றும் வணிக நிறுவன தொழிலாளர்கள் நலநிதி (திருத்த ) சட்டம் 
என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இது 2008 ஜூன் 10- ம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாகக் கருதப்பட 
வேண்டும் . 


2 . பிரிவு 2 - ன் திருத்தம் . -- 2006 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக 
நிறுவன தொழிலாளர்கள் நலநிதி சட்டத்தின் (2006 - ன் 24 ), ( இதற்குப்பிறகு 
முதன்மைச்சட்டம் என்று அழைக்கப்படும் ) பிரிவு 2 - ல் உட்பிரிவு ( ஜி ) - ன் 
காப்புவாசகத்திற்குப் பதிலாக பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 


" எனில் , 1948 - ன் தொழிற்சாலைகள் சட்டமோ 1951 - ன் தோட்டத் 
தொழிலாளர் நலநிதி சட்டமோ பாதகமாக உள்ள நிறுவனங்களில் தொழில் 
செய்யும் தொழிலாளர்கள் இந்த சட்டத்தின் எல்லைக்குள் உட்படுவதில்லை. 


3 . பிரிவு 3- ன் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 3- ன் துணைப்பிரிவு 
4 - ல் , உட்பிரிவு ( இ )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது: 


“ ( எப் ) நிரந்தர உடல் நலக்குறைவின்மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு 
மேலாக வேலை செய்ய இயலாமலிருந்தாலோ அல்லது அறுபது வயது 
நிறைவடைந்த நபர்களுக்கோ அவர்கள் செலுத்திய பங்குத்தொகையை திருப்பி 
அளிப்பதற்கு . " 

4 . 3எ என்ற புதிய பிரிவு சேர்த்தல் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 
3 - க்குப்பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 


" எ . கேரள தொழிலாளர் நலநிதியில் உறுப்பினராகவும் , கேரள கடைகள் 
மற்றும் வணிக நிறுவன சட்டத்தின் எல்லைக்குள் வருகின்றது மான 
தொழிலாளர் நிதியின் அங்கத்தினர் ஆகுதல். - (1) 1975- ன் கேரள தொழிலாளர் 
நலந்தி சட்டத்தில் ( 11- ல் 1977 ) எது எவ்வாறு இருப்பினும், கேரள தொழிலாளர் 
நலநிதியில் உறுப்பினராகவும் 1960 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக நிறுவன 
சட்டத்தின் ( 1960 - ன் 34) எல்லைக்குள் வருபவருமான ஒரு தொழிலாளர் 
இந்த சட்டத்தின் எல்லைக்குள் உட்படுகின்ற தொழிலாளராக இருப்பதோடு 
இந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள நலநிதியில் உறுப்பினராகவும் 
வேண்டும் . 


( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் படி உறுப்பினராகும் தொழிலாளர் 1975 - ன் 
கேரள தொழிலாளர் நலநிதி சட்டத்தின்கீழுள்ள தொழிலாளர் நலநிதியின் 
உறுப்பினர் பதவியை இழந்து விடுவார் 

5 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1) 2008 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக 
நிறுவன தொழிலாளர் நலநிதி (திருத்தம் ) அவசரச்சட்டம் ( 2008 - ன் 27 ) 
இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற் கூறிய 
அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் அடிப்படையில் 
செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்தச் 
சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதற்சட்டத்தின் அடிப்படையில் 
செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


